© 
தமிழ்நாடு அரசு 

2020 


[ Regd.No. TNICCN/ 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
(விலை : 2.40 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சு 


வாய்மை 


யே 


வெல் 


லும் 


எண் 41 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 7 , 2020 
புரட்டாசி 21 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 


பகுதி III- பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வேளாண் துறை 


[ அரசாணை (நிலை ) எண் 195, வேளாண் ( AP- 5 ) த் துறை , 26 ஆகஸ்ட் 2020. ] 


தமிழ்நாடு 2020 ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 11/2020 ) 23 - ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) - உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பின்வரும் விதிகளை 
இதனால் இயற்றுகிறார் . 


1. குறுந்தலைப்பு . இந்த விதிகள் , தமிழ்நாடு 2020 - ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் விதிகள் என 
அழைக்கப்பெறும் . 


2. பொருள் விளக்கங்கள் . (1) இந்த விதிகளில் சந்தர்ப்பம் வேறு பொருள் குறித்தாலன்றி மற்றபடி , 


( a ) "சட்டம் " என்பது தமிழ்நாடு 2020 ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் சட்டம் (தமிழ்நாடு 

சட்டம் 11/2020 ) என பொருள்படும் ; 


( b ) "துறை " என்பது மாநிலத்தின் வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை எனப் பொருள்படும் ; 


( c ) " மாவட்ட அளவிலான குழு " என்பது இச்சட்டத்தின் 9 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு 

எனப் பொருள்படும் ; 


( d ) " படிவம் , என்பது இந்த விதிகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு படிவம் எனப் பொருள்படும் ; 


( 2 ) இந்த விதிகளில் பயன்படுத்தப்பட்டு , ஆனால் பொருள் விளக்கம் அளிக்கப்படாத சொற்களும் சொற்றொடர்களும் , சட்டத்தில் 

முறையே அவற்றுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதே பொருளைக் கொண்டிருக்கும் . 


3. வேளாண் மேம்பாடு . ( 1) இத்துறை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக , 
வேளாண் பொறியியல் மற்றும் வேளாண் விற்பனை துறைகளுடன் கலந்தாலோசித்து , விரிவான திட்டம் ஒன்றை தயாரித்து , ஒவ்வோராண்டும் 
மார்ச்சுத் திங்கள் 31 ஆம் நாளுக்கு முன்னர் , அதிகார அமைப்பிடம் அளிக்கும் . 

( 2 ) இத்துறை , தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடன் கலந்தாலோசித்து , வேளாண்மை , தோட்டக்கலை மற்றும் அது 

தொடர்பான துறைகளில் , ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு தேவை அடிப்படையிலான திட்ட வரைபடங்களையும் அளிக்கலாம் . 


( 3 ) இத்துறை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண் மேம்பாடு தொடர்பாக , ஜீன் மாதம் 30 ஆம் 

நாள் மற்றும் டிசம்வர் மாதம் 31 ஆம் நாளுடன் முடிவடையும் காலக்கட்டங்களுக்கான அரையாண்டு பணி முன்னேற்ற நிலை 
அறிக்கைகளை அளிக்கும் . 


III- 1a- (41 ) ( T Sup ) -1 


[ 1 ] 


2 . 


4. அதிகார அமைப்பின் பணிகள் . இந்த அதிகார அமைப்பு , இச்சட்டத்தின் 8 ஆம் பிரிவின் கீழ் வரையறுக்கப்பட்ட பணிகளுடன் , 
பின்வரும் பணிகளையும் மேற்கொள்ளும் , அவையாவன: 

( a ) இயற்கை மேற்பரப்பு , மண் மற்றும் நீர் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைத்தல் . 
( b ) பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் , உழவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 

பரிந்துரைத்தல் . 
( C ) பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் , பகுதியினை சேர்ப்பதற்கு பரிந்துரைத்தல் ; மற்றும் 
( d ) பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் , அமைக்கப்படக்கூடிய வேளாண் அடிப்படையிலான மற்றும் அது தொடர்பான 

தொழிலகங்களுக்கு பரிந்துரைத்தல் . 
5. நேமக உறுப்பினர்களுக்கான அமர்வு கட்டணம் மற்றும் பயணப்படி . அதிகார அமைப்பு மற்றும் மாவட்ட அளவிலான குழுவின் 
நேமக உறுப்பினர்கள் , அரசு அவ்வப்போது வரையறை செய்தவாறாக , முறையே , அரசின் முதல் வகுப்பு குழுக்கள் மற்றும் இரண்டாம் 
வகுப்பு குழுக்களின் அலுவல் சாரா உறுப்பினர்களுக்கு பொருந்தத்தக்கவாறான நிபந்தனைகளுக்குட்பட்ட விகிதத்தில் , அத்தகைய 
உறுப்பினராக , அவர்கள் பணி நிமித்தம் மேற்கொள்ளும் யாதொரு பயணத்திற்கான அமர்வுக் கட்டணம் மற்றும் பயணப்படிகள் பெறுவதற்கு 
உரிமையுடையவராவர் . 

6. தொழில்நுட்ப குழு ஏற்படுத்துதல்.- இச்சட்டத்தின் இரண்டாவது அட்டவணையில் யாதொரு திட்டப் பணியை விட்டுவிடுவதற்கு 
அல்லது சேர்ப்பதற்கு அரசுக்கு பரிந்துரைப்பதில் அதிகார அமைப்பிற்கு உதவும் தொழில்நுட்ப குழுவில் , பின்வரும் உறுப்பினர்கள் 
இடம்பெறுவர் : 

( a ) வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் அரசு செயலாளர் , வேளாண்துறை - தலைவர் , அலுவல் நிலை ; 
( b ) வேளாண் இயக்குநர் - உறுப்பினர் - செயலாளர், அலுவல் நிலை; 
( c ) தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் இயக்குநர் - உறுப்பினர் , அலுவல் நிலை; 
( d ) தலைவர் , தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுப்பினர் , அலுவல் நிலை ; 
( e ) தொழில் வணிக இயக்குநர் உறுப்பினர் , அலுவல் நிலை; 
( f ) கால்நடை பராமரிப்பு இயக்குநர் - உறுப்பினர் , அலுவல் நிலை ; 

( g ) இயக்குநர் ( ஆராய்ச்சி ), தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உறுப்பினர் , அலுவல் நிலை; 
7. அதிகார அமைப்பின் நிதிச் செயல்பாடு.- அதிகார அமைப்பின் நிதிச் செயல்பாடு , அதிகார அமைப்பின் உறுப்பினர் - செயலாளரால் 
மேற்கொள்ளப்படும் . 

8. கணக்குகள் மற்றும் பதிவேடுகளை வைத்து வருதல் . (1) இந்த அதிகார அமைப்பு, தமிழ்நாடு கருவூல விதித் தொகுப்பு மற்றும் 
தமிழ்நாடு நிதி விதித்தொகுப்பில் வரையறுக்கப்பட்ட நடைமுறைகளையும் , அவ்வப்போது அரசால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளையும் , மாதாந்திர 
சம்பளப்பட்டி மற்றும் ஏனைய பணியாளரமைப்பு பட்டிகளை தயாரிப்பது , தொகை பெற்று வழங்குவது முதலியவற்றுக்கு , வரையறக்கப்பட்ட 
படிவங்களை பின்பற்றும் ; 

( 2 ) இந்த அதிகார அமைப்பின் , வரவினங்ங்ள் மற்றும் செலவினங்கள் குறித்த மாதாந்திர கணக்கு மற்றம் வரவினங்கள் மற்றும் 

செலவினங்களின் ஆண்டு கணக்கு விவர அறிக்கை, முறையே படிவம் I மற்றும் படிவம் II- இல் வைத்து வரப்படும் ; 
( 3 ) இந்த அதிகார அமைப்பு , அடுத்து வரும் மாதத்தின் இறுதி நாளுக்கு முன்னர் , மாதாந்திர கணக்குகளின் நகல் ஒன்றையும் , 

ஒவ்வோராண்டும் மே திங்கள் 31 ஆம் நாளுக்கு முன்னர் ஆண்டு கணக்குகளின் நகல் ஒன்றையும் , தணிக்கையாளரிடம் 

அளிக்கும் ; 
(4 ) தணிக்கையாளர் , ஒவ்வோராண்டும் ஆகஸ்டு திங்கள் 31 ஆம் நாளன்று அல்லது அதற்கு முன்னர், கணக்குகளை தணிக்கை 

செய்து சான்றளிப்பார் ; 
(5 ) அதிகார அமைப்பின் குறிப்புரைகளுடன் , தணிக்கை அறிக்கையுடன் கூடிய தணிக்கையாளரால் சான்றளிக்கப்பட்டவாறான 

அதிகார அமைப்பின் கணக்குகள் , தணிக்கை அறிக்கை பெறப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவிற்குள் 

அதிகார அமைப்பின் உறுப்பினர் - செயலாளரால் அரசுக்கு அனுப்பப்படும் . 
9. ஆண்டறிக்கை . அதிகார அமைப்பின் உறுப்பினர் - செயலாளர் , முந்தைய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மற்றும் நடபப்பு 
நிதியாண்டில் அதிகார அமைப்பால் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை ஒன்றை தயாரித்து , ஒவ்வோராண்டும் 
மே திங்கள் 31 ஆம் நாளன்று அல்லது அதற்கு முன்னர் அரசுக்கு அளிப்பார் . 


- 


ககன்தீப் சிங் பேடி 
வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


3 


[ அரசாணை (நிலை ) எண் 195 , வேளாண் ( AP - 5 ) த் துறை , 26 ஆகஸ்ட் 2020. ) 

பிற்சேர்க்கை 


படிவம் | 


(காண்க விதி 8 ( 2 ), 


மாதத்திற்கான வரவினங்கள் மற்றும் செலவினங்கள் குறித்த மாதாந்திர கணக்கு 


தொடர் எண் 


விவரங்கள் 


தொடர் எண் 


விவரங்கள் 


வரவினம் 
( ரூபாயில் ) 


செலவினம் 
( ரூபாயில் 


ககன்தீப் சிங் பேடி , 
வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர். 


[ அரசாணை (நிலை ) எண் 195 , வேளாண் ( AP - 5 ) த் துறை , 26 ஆகஸ்ட் 2020. ] 

படிவம் || 


( காண்க விதி 8 ( 2 ), 


ஆண்டிற்கான வரவினங்கள் மற்றும் செலவினங்கள் குறித்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை 


..... 


தொடர் எண் 


கணக்குத் தலைப்பு 


வரவினங்களின் 
விவரங்கள் 
( ரூபாயில் ) 


செலவினங்களின் 
விவரங்கள் ( ரூபாயில்) 


குறிப்புரைகள் 


ககன்தீப் சிங் பேடி , 
வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 

ந அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


4 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை(நிலை) எண் : 128 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2 ) த் துறை , 06 ஆகஸ்ட் 2020 ] 


1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச்சட்டம் 63/1948 ) 19 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3) உட்பிரிவிலும் , 
112 ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கக்ை கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் 
விதிகளில் , பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 115 ஆம் பிரிவில் கோரியுள்ளவாறு 
ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 
(1) விதி 40 - இல் , பகுதி ( b ) - க்குப் பின்னர் , பின்வரும் பகுதிகள் சோத்துக்கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன:: 
" ( c ) பெண்கள் கழிவறைகளில் , அவர்களின் பயன்பாட்டிற்காக , இந்திய தர நிர்ணய அமைப்பால் உருவாக்கப்பட்ட தொடர்புடைய 

இந்திய தரங்களுக்கு ஒத்திசைவான போதிய எண்ணிக்கையிலான சானிடரி நாப்கின்களுக்கு ( Sanitary Napkin ) வகை 
செய்யப்பட்டு வைத்து வரப்பட வேண்டும் . அவை தீர்ந்து போகும் நேர்வில் நாள் அடிப்படையில் அவ்விடத்தில் நிரப்பி வைக்கப்பட 
வேண்டும் . 


(d ) பயன்படுத்தப்பட்ட சானிடரி நாப்கின்களை சேகரிப்பதற்காக பெண்கள் கழிவறையில் குப்பைகள் அகற்றத்தக்க மூடியுடன் 

வடிய குப்பைத் தொட்டிகள் வைக்கப்பட வேண்டும் . பயன்படுத்தப்பட்ட சானிடரி நாப்கின்கள் தகுந்த மின் எரி தொட்டியைப் 
பயன்படுத்தி பாதுகாப்பான , சுகாதாரமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத முறையில் ஒருவகை செய்யப்பட 
வேண்டும் . 


( 2) விதி 61 - N விட்டுவிடப்படவேண்டும் ; 


( 3 ) விதி 61-0 விற்குப் பதிலாக , பின்வரும் விதி அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 


" 61-0 தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்கள்.- (1) மேற்சொன்ன சட்டம் அல்லது விதிகளின் யாதொரு விதித்துறைகளின் கீழ் , 
கோரியுள்ளவாறாக , அனைத்து தொழிலாளர்களுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களுக்கு கட்டாயமாக வகை செய்யப்பட வேண்டும் . 
அத்தகைய தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்கள் இந்திய தர நிர்ணய அமைப்பின் சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் . அத்தகைய 
தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை தொழிலாளர்கள் பயன்படுத்த வேண்டுமென உடைமையாளர் கேட்டுக்கொள்ள வேண்டும் . மேலும் , 
தொழிற்சாலை உரிமையாளர் , முறையான செயல்பாட்டு நிலையில் அத்தகைய சாதனங்களை வைத்து வர வேண்டும் . அத்தகைய 
தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களின் முறையான பயன்பாடு குறித்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் போதிய பயிற்சி வழங்கப்பட 
வேண்டும் . அத்தகைய தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கான அவர்களிடமிருந்து யாதொரு 
கட்டணத்தையும் வசூலிக்கக்கூடாது . 

( 2 ) துணை விதி (1 )-இன் பொதுத்தன்மைக்கு எவ்வித பாதிப்புமின்றி , இந்த விதிகளின்படி தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்கான 
பல்வேறு வகையிலான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்கள் பின்வருமாறு இருக்க வேண்டும் . அவையாவன: 

( 1) பாதுகாப்பு தலைக்கவசம்- தலைக்காயம் ஏற்படுத்தக்கூடிய யாதொரு ஆபத்தான பகுதிகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து 
தொழிலாளர்களுக்கும் இந்திய தர நிர்ணய அமைப்பினால் வரையறுக்கப்பட்ட பொருத்தமான இந்திய தர நிர்ணயங்களுக்கு ஒத்திசைவாக 
உள்ள பாதுகாப்பு தலைக்கவசங்கள் வழங்கப்பட வேண்டும் . உயரமான இடங்களில் பணிபுரியும்போது கழுத்துப்பட்டையுடன் கூடிய 
அத்தகைய பாதுகாப்பு தலைக்கவசம் வழங்கப்பட வேண்டும் . தலையைப் பாதுகாக்க இயலாத யாதொரு பாதுகாப்பு தலைக்கவசமும் 
மறுமுறை பயன்படுத்தப்படக் கூடாது , தலைக்கவசத்தின் அளவு அல்லது வடிவத்தின் மாற்றத்தை சரிபார்ப்பதற்காகஇ காலமுறை 
தோறும் அவற்றை சுத்தப்படுத்தி நேரடியாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் . 

(ii ) பாதுகாப்பு காலனி . - தொழிலாளர்களின் பாதம் அல்லது கால் நகங்களில் பொருட்கள் விழுவதால் அல்லது அவர்களின் 
உள்ளங்கால்களில் எனைய கூர்மையான சாதனங்கள் துளைப்பதால் காயங்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தான பகுதிகளில் பணியாற்றக்கூடிய 
தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு காலணிகள் வழங்கப்பட வேண்டும் . அத்தகைய பணியிடங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய பணியின் 
தன்மையின் அடிப்படையில் தொழிற்சாலை உரிமையாளர் அத்தகைய பணியிடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் காலணியின் 
வகையையும் தன்மையையும் முடிவு செய்ய வேண்டும் . பாதிக்கப்பட்ட உடற்பகுதிகளில் தோல் தடிப்பு நோய் , குதிகால் வாதம் (தோல் 
உரிதல் ) மற்றும் தோல் அரிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் தோல் பூஞ்சை தொற்று நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக முறையான 
நோய்த் தடுப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் . பாதுகாப்பு காலணிகள் அணைந்த பின்னர் ஏற்படும் நோய்களிலிருந்து (உள்ளே 
வளர்ந்த நகங்கள் , உள்ளங்கால் வலி ( Metatarsolgia) , குதிகால் வெடிப்பு , ஆணிகால் மற்றும் நரம்பு பாதிப்பு ) தொழிலாளர்களை 
பாதுகாப்பதற்கான முறையான மருத்துவ கவனம் செலுத்த வேண்டும் . 

( iii) பாதுபாப்பு கண்ணாடிகள் - காற்றில் பறக்கும் சிறு தூசு துரும்புகள் , தெறித்துச் சிதறும் பொருட்கள் மற்றும் தீங்கு 
விளைவிக்கக்கூடிய உருக்கப்பட்ட உலோகங்களிலிருந்து வெளிவரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட உலோகங்களிலிருந்து 
வெளிவரும் தூசுகள் , வாயுக்கள் அல்லது நீராவிகள் , தூசுப்படலம் மற்றும் கண்பார்வைக்கு அல்லது கண்களுக்கு பாதிப்பு எற்படுத்தக்கூடிய 


5 


கதிர்வீச்சுகள் போன்றவை வெளியாகக்கூடிய ஆபத்து நிறைந்த பகுதிகளில் பணியாற்றுகிற தொழிலாளர்களின் கண்களுக்கான 
கூடுதல் பாதுகாபபைக் கருத்தில் கொண்டு தொழிலகங்களில் பயன்படுத்துவதற்கான விழி - பாதுகாப்பிற்காக இந்திய தர நிர்ணய 
அமைப்பால் வரையறுக்கப்பட்ட இந்திய தர நிர்ணயங்களுடன் ஒத்திசைவான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் . ஏற்கனவே 
பரிந்துரைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிற கண்ணாடிவில்லைகளின் முறையான அமைப்பை / நிலைத்தன்மையை இப்பாதுகாப்பு 
கண்ணாடிகள் பாதிக்கவில்லை என்பதை உறுதி செய்து , பரிந்துரைக்கப்பட்ட கண்ணாடி வில்லைகளுடன் கூடுதலாக கண்களுக்கான 
இப்பாதுகாப்பு கண்ணாடிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் . 

( iv ) பற்றவைக்கும் பணியின்போது கண் மற்றும் முகத்தை பாதுகாப்பதற்கான சாதனம் . - பற்றவைத்தல் , வெட்டுதல் போன்ற பணிகள் 
மற்றும் வாயு சுவாலை அல்லது இருமுனைகளுக்கிடையே வெளிப்படும் வெந்தழல் போன்றவற்றுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட பணிகளில் 
பணிபுரியும்போது எதிர்கொள்கிற ஆபத்தான கதிர்வீச்சுகள் , தீப்பொறி மற்றும் வெப்ப உலோகதுகள்களிடமிருந்து தொழிலாளர்களின் 
தோள்பட்டைகளுக்கு மேலே உள்ள பாகங்களை பாதுகாக்கின்ற வகையிலான கண்ணாடிகள் , கை பாதுகாப்பு கவசம் மற்றும் 
தலைக்கவசம் ஆகியவைகளை பயன்படுத்துகையில் இந்திய தர நிர்ணய அமைப்பால் வரையறுக்கப்பட்ட பொருத்தமான இந்திய தர 
நிர்ணயங்கள் பின்பற்றப்பட வேண்டும் . 

( v ) கையுறை மற்றும் பாதுகாப்பு ஆடைகள்.- தொழிலாளர்களின் கைகள் காயமடைவதை தவிர்ப்பதற்காக , இந்திய தர நிர்ணய 
அமைப்பால் வரையறுக்கப்பட்ட பொருத்தமான இந்திய தர நிர்ணயங்களுடன் ஒத்திசைவாகவுள்ள பொருத்தமான கையுறைகள் , தோலிலான 
கவச கையுறைகள் மற்றும் இரு பிரிவுகளைக் கொண்ட கையுறைகள் ஆகியவை பயன்படுத்தப்பட வேண்டும் கேடுவிளைவிக்கும் 
பொருட்கள் தோலினுள் செல்லுதல் , ஆழமான வெட்டுக் காயங்கள் அல்லது சிராய்ப்புகள் , கடுமையான உராய்வுகள் , கீறல்கள் இரசாயன 
தீப்புண்கள் , வெப்ப நிலையின் காரணமாக ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தீங்கிழைக்கும் அதிக வெப்ப நிலைகளிடமிருந்து ஆபத்தான 
பணிகளில் பணியாற்றுகிற நபர்களின் கைகளை பாதுகாப்பதற்காக அத்தகைய பாதுகாப்பு கையுறைகள் வழங்கப்பட வேண்டும் . 
தொழிலாளர்களின் தோலில் காயம் ஏற்படத்தக்க கூடிய ஆபத்தான பணிகளில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு பாதுகாப்பு ஆடைகள் 
(இரப்பராலான , அமிலம் மற்றும் காரத்திற்கு எதிரான ) இந்திய தர நிர்ணய அமைப்பால் வரையறுக்கப்பட்ட இந்திய தர நிர்ணயங்ளின்படி 
பொருத்தமான பாதுகாப்பு ஆடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் . 

( vi ) செவிகளை இரைச்சலிருந்து பாதுகாத்தல் - வரையறுக்கப்பட்ட அளவைக் காட்டிலும் அதிகமான ஒலி அளவுகள் 
இருக்கும்போதெல்லாம் இரைச்சல் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் . தகுந்த செவிப் பாதுகாப்பு சாதனங்களை 
தெரிவு செய்யும்போது , இந்திய தர நிர்ணய அமைப்பால் வரையறுக்கப்ட்ட இந்திய தர நிர்ணய அளவீடுகள் பின்பற்றப்பட வேண்டும் . 
காதுகளில் ஏற்படும் நோய்த்தொற்று , நீர் கசிவு , வலி முதலியவைகளால் ஏற்படும் செவித்திறன் இழப்பை தவிர்ப்பதற்காக , மீண்டும் 
பயன்படுத்தத்தக்க செவி பாதுகாப்பு சாதனங்களுக்கான காலமுறையான தொற்று தடைக்காப்பு செயல்கள் பின்பற்றப்பட வேண்டும் . 

( vii ) சுவாசப் பாதுகாப்பு . - தூசு, புகை , வாயுக்கள் , துகள்கள் முதலியவைகளிடமிருந்து தொழிலாளர்களின் சுவாச உறுப்புகளை 
பாதுகாப்பதற்காக இந்திய தர நிர்ணய நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்ட இந்திய தர நிர்ணய அளவீடுகளின்படி , தீமையினுடைய 
தன்மையின் அடிப்படையில் சுவாச பாதுகாப்பு சாதனங்களை, தொழிற்சாலை விவகாரங்களுக்கும் பொறுப்பு வகிப்பவர் . தொழிலாளர்களுக்கு 
வழங்க வேண்டும் . சுவாசம் தொடர்பான தனிப்பட்ட பாதுகாப்பு சானங்களை நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதன் விளைவாக 
ஏற்படுகிற எரிச்சலுடன் கூடிய தோல் அழற்சி , மூக்கு தண்டு காயங்களை தடுப்பதற்காக மருத்துவ ஆய்வு மற்றும் உரிய மருத்துவப் 
பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் . 

( viii ) ஏனைய பாதுகாப்பு சாதனங்கள் - இந்திய தர நிர்ணய நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்ட பொருத்தமான இந்திய தர 
நிர்ணய அளவீடுகளை கொண்ட , ஆபத்துகளின் தன்மையின் அடிப்படையில் பின்வரும் உரிய தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை 
தொழிற்சாலையின் விவகாரங்களுக்குப் பொறுப்பு வகிப்பவர் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் . அவையாவன: 

( a ) ஏனைய , உரிய முறையில் வழங்கவியலாத கீழே விழுவதை தடுப்பதற்கான தனிப்பட்ட முறையிலான , பாதுகாக்கப்பட்ட உயிர் 
காப்பான்களுடன் கூடிய பாதுகாப்பு கவசங்கள் 

( b ) நீரில் விழுந்துவிடக்கூடிய ஆபத்து நிறைந்த இடங்களில் , உயிர் காக்கும் பட்டைகள் மற்றும் உயிர்காப்பான்கள் 

( C ) நகர்ந்து சென்றுகொண்டிருக்கும் வாகனங்களினால் ஆபத்து ஏற்படக்கூடிய தொடர் வாய்ப்புகள் இருக்கும்போது , தனிப்பட்ட 
ஆடை அல்லது பிரதிபலிக்கும் உபகரணங்கள் அல்லது ஏனைய வகையில் தெளிவாகத் தெரிகிற பொருட்கள் . 

(( 3 ) மேற்கொள்ளப்படுகின்ற பணியிலும் செயல்முறைகளிலும் உள்ள ஆபத்துகளின் தன்மையின் அடிப்படையில் , குறிப்பிட்ட 
ஆபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு அவசியமானதென கண்டறியப்பட்டவாறாக , இந்திய தர 
நிர்ணய அமைப்பால் வரையறுக்கப்பட்ட இந்திய தர நிர்ணய அளவீடுகளுக்கு ஒத்திசைவாகவுள்ள யாதொரு தனிப்பட்ட பாதுகாப்பு 
சாதனங்களை வழங்குவதற்கு தொழிற்சாலை உரிமையாளர் அல்லது மேலாளருக்கு எழுத்துப்பூர்வமாக ஆய்வாளர் தெரிவிக்கலாம் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , (மு.கூ.பொ.) 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


